Kerala Gazette No. 19 dated 8th May , 2012 . 
PART I 


Section iji 


தடி 


GOVERS 


WWENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - பி ) துறை 

அறிக்கை 


எண் 


4660 / ச . இ . பி . 2 /2011/ சட்ட 


ம் . 


2011 ஜூலை 29 
திருவனந்தபுரம் , 

1933 சிராவணம் 7 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2011 ஜூலை 29ஆம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . பி . இராம ராஜ பிரேம பிரசாத், 

சட்டத்துறை செயலாளர் . 


2011 - ன் 14வது சட்ட 


ம் 


2011 - ன் கேரள நெல்வயல் மற்றும் தண்ணீ ர்தட 

பாதுகாப்பு (திருத்த ) சட்டம் 


2008 - ன் கேரள நெல்வயல் மற்றும் தண்ணீர்தட பாதுகாப்பு சட்டத்தை 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முகவுரை. - 2008- ன் கேரள நெல்வயல் மற்றும் தண்ணீ ர்தட பாதுகாப்புச் 
சட்டம் ( 2008- ன் 28 ) இதற்குப்பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். - (1) இந்த சட்டம் 2011- ன் கேரள நெல்வயல் 
மற்றும் தண்ணீர்தட பாதுகாப்பு (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


( 2) இது 2008 ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . பிரிவு 12- ல் திருத்தம் . -- 2008 - ன் கேரள நெல்வயல் மற்றும் தண்ணீ ர்தட 
பாதுகாப்பு சட்டத்தின் (2008 - ன் 28 ) ( இதற்கு பிறகு முதன்மை சட்டம் என்று 
குறிப்பிடப்படும் ) பிரிவு 12 - ல் , 


( எ ) துணைப்பிரிவு (1)- ல் , " மண்டல வருவாய் பிரிவு அதிகாரியின் 
பதவிக்கு குறையாத " என்ற சொற்களுக்குப் பதிலாக " கிராம அதிகாரியின் 
பதவிக்கு குறையாத " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு (5)- க்கு பதிலாக பின்பரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ (5 ) துணைப்பிரிவு (1)- ன் படி பொறுப்பு ஒப்புடைக்கப்பட்ட அதிகாரி இந்த 
சட்டத்தை மீறுவது சம்பந்தப்பட்டு தனக்கு கிடைத்த அறிக்கையின் மீது 
நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தவறினால் அவர் பிரிவு 23- ன்படி தண்டனைக்குரிய 
ஒரு குற்றம் செய்ததாக கருதப்படும் " . 

3 . பிரிவு 13- ல் திருத்தம் . முதன்மை சட்டத்தின் பிரிவு 13- ல் , “ ஏதேனும் நெல் 
வயல் என்ற சொற்களுக்குப் பதிலாக “ ஏதேனும் நெல்வயல் அல்லது 
தண்ணீர்த்தடம் " என்ற சொற்களும் “ மேற்கூறிய நெல்வயலின் என்ற 
சொற்களுக்குப் பதிலாக “ மேற்கூறிய நெல்வயலின் அல்லது தண்ணீர்த்தடத்தின் 
என்ற சொற்களும் முறையாக சேர்க்கப்பட வேண்டும் . 

4 பிரிவு 19- ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தில் பிரிவு 19- ன் துணைப்பிரிவு 
(1)- ல் , " மண்டல வருவாய் பிரிவு அதிகாரியின் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
கிராம அதிகாரியின் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


5 . செல்லுபடியாதல் : - 2011 - ன் கேரள நெல்வயல் மற்றும் தண்ணீ ர்தட 
பாதுகாப்பு (திருத்த ) அவசரச்சட்ட (2011 - ன் 38 )-த்தின் (இதற்குபிறகு மேற்கூறிய 
அவசரச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) காலவரம்பு முடிவடைந்தது எனினும் , 

( எ ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மை சட்டத்தின் கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோ ஆன 
ஏதேனும் காரியமோ எடுத்ததோ மேற்கொண்டதாகவே கருதப்படுவதோ ஆன 
ஏதேனும் நடவடிக்கையோ இந்த சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மை சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்பட வேண்டியதும் ; 


( எ ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் காலவரம்பு முடிவடைந்த 
பிறகும் இந்த சட்டம் அரசிதழில் வெளியிடப்படும் தேதிக்கு முன்பும் செய்த 
ஏதேனும் காரியமோ அல்லது மேற்கொண்ட ஏதேனும் நடவடிக்கையோ , 
அவை மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் காலவரம்பு முடியாமல் இருந்தது 
எனில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ அல்லது மேற்கொண்டதாகவோ இந்த 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் செய்ததாக 
கருதப்படவேண்டும் . 


